NOVEMBER/DECEMBER 2028 


FNT30A/CNT30A/BNT30A — அடிப்படைத்‌ தமிழ்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

“ப' எனத்‌ தொடங்கும்‌ சொற்களை எழுதுக. 


பேச்சுத்தமிழில்‌ குறில்‌ நெடில்‌ வேறுபாட்டால்‌ பொருள்‌ 
மாறுபடும்‌ சொற்கள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 


உயிர்‌ எழுத்துக்கள்‌ எத்தனை? 
4. உயிர்‌ எழுத்துக்களில்‌ வினா எழுத்துக்களை விளக்குக. 
5. இடையின எழுத்துக்கள்‌ எத்தனை? அவை யாவை? 
6. வல்லின எழுத்துக்கள்‌ எத்தனை? அவை யாவை? 
7.  'ஆ£ கா'- என்ற சொல்லுக்குரிய பொருள்‌ என்ன? 
8. i என்ற சொல்லுக்குரிய பொருள்‌ என்ன? 
9. மலர்களின்‌ பெயர்கள்‌ இரண்டினைச்‌ சுட்டுக. 
10. “நேர்மை தந்த பரிச - என்ற சிறுகதையில்‌ இளவரசன்‌ 
போட்டியில்‌ பங்கேற்க வந்தவர்களுக்கு. என்ன 
கொடுத்தான்‌? 
920 


11. 


12. 


18. 


14. 


(அ) 


பகுதி ஆ - 6 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


எளிய முறையில்‌ 
சொற்களை எழுதுக. 


தமிழ்க்‌ 


கற்றலுக்கானச்‌ 


(அல்லது) 


(ஆ) சிறு தொடர்கள்‌ ஐந்தினைக்‌ குறிப்பிடுக. 


(அ) 


உயிர்‌ எழுத்துக்களில்‌ நெடில்‌ எழுத்துக்களைக்‌ 
குறிப்பிடுக. 
(அல்லது) 
(ஆ) உயிர்‌ எழுத்துக்களில்‌ குறில்‌ எழுத்துக்களைக்‌ 
குறிப்பிடுக. 
(அ) வல்லின மெய்‌ எழுத்துக்கள்‌ உருவாதலை 
விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) ஒலிவேறுபாட்டால்‌ பொருள்மாற்றம்‌ அடையும்‌ 


(அ) 


நிலைகளை விளக்குக. 


ஓரெழுத்து ஒருமொழி பெயர்ச்சொல்‌ வகைகளைக்‌ 
கூறுக. 


(அல்லது) 


(ஆ) தொடர்மொழிப்‌ பெயர்களை எழுதுக. 


2 920 


15. 


19. 


20. 


(அ) ஒன்று முதல்‌ 
எழுத்தால்‌ எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) பறவைகளின்‌ பெயர்களை எழுதுக. 


பகுதி இ — (3 ௬ 10 ௫ 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 


விர்‌ அறிந்த தமிழ்ச்சொற்களை எழுதுக. 
மெய்‌ எழுத்துக்களின்‌ வகைகளைக்‌ கூறுக. 


வல்லின மெய்‌ எத்தனை என்பதையும்‌ 
உருவாகும்‌ விதத்தையும்‌ விளக்குக. 


உறவு முறைப்பெயர்களை எழுதுக. 


1௦ வரை உள்ள எண்களை 


அவை 


முதலெழுத்து மாற்றத்தால்‌ பொருள்‌ மாற்றம்‌ பெறும்‌ 


உடலுறுப்புகளை எழுதுக. 


920 


